GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No . TN /CCN / 467 /2009 - 11 . 
[R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 2 . 40 Paise . 


TAMI 


K 


1 . 568 


VENT. 


RN 


FL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


i ASLAN 


RUTH 
AS 


IUMPHS 


ONE TRIU 


PUBLISHED BY AUTHORITY 


No. 9 ] 


CHENNAI, WEDNESDAY, MARCH 9 , 2011 

Maasi 25 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI— Section 3 ( b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU ELECTRICITY BOARD 


General Construction Circle , Coimbatore - Proposal for Sub -Station to be 

established during 2010 - 2011 and subsequent years published as per 
Sections 164 and 168 of Electricity Supply Act, 2003 .. 


- 


18 - 21 


DTP _ VI- 3 (b ) ( 9 ) — 1 


[ 17 ] 


18 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


(Part VI— Sec . 3(b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU ELECTRICITY BOARD 
GENERAL CONSTRUCTION CIRCLE , COIMBATORE 


Proposal for sub -station to be established during 2010 - 2011 and subsequent years published as per Sections 

164 and 168 of Electricity Supply Act, 2003. 


(Lr. No . SE /GCC /CBE/AEE/Moni/F . PRESS/D . 34 / 2011.) 


No . VI- 3 (b )/ 10 /2011 . 

It is hereby notified that the following sub -stations and Transmission Lines are proposed to be established during the 
year 2010 -2011 and subsequent years for which sanction has been accorded by the Tamil Nadu Electricity Board for improving, 
voltage profile , reduction of line losses , establishment of Wind Farms and for augmenting the power supply in the areas of 
Erode and Coimbatore Districts . 


SI. 


Authority 


No. 


Details of EHT Line/ 
Sub - station . 

( 2 ) 


Route 
Length 

(4 ) 


Salient Features and the name of 
the revenue villages. 

( 5 ) 


( 1) 


( 3 ) 


0 . 805 KM 


Erection of LILO of 110KV Moyar- B.P .No.85 
Gobi in between Periyakodiveri- dt. 06 - 05 - 2006 
Gobi Sub - stations at the proposed 
Nallagoundampalayam 110 /11 KVSS . 


Erection of line for a passing through 

Kalingam Revene Village 


2 


Erection of line for a passing through 

Coimbatore Corporation . 


Erection of LILO of existing 
Othakkalmandapam -Ukkadam 
110KV feeder tapped of between 
Monopole Location M 27 and 
M 28 for the proposed Race 
Course 110 / 11KV SS . 


B . P . No.20 2 .435 KMOH , 
dt. 08 -02 - 2010 1. 200 

KMUG 
Total 
3 .635 Km 


3 


0 .480 KM 


Erection of LILO of 110KV Barrage 
IV to Sankari line at the proposed 
Uratchikottai 110 /22 KVSS 


B .P .No . 132 
dt. 17 -07- 2006 


Erection of line for a passing through 

Uratchikottai Village . 


4 


B . P .No.72 
dt. 08- 02 -2007 


Conversion of existing 110KV DC 
line with wolf conductor into 
110 KV DC line on DC towers with 
Panther conductor from Aliyar 
Power House to lyerpadi 110KV 


Erection of line for a passing through 

Anaimalai Reserve Forest, Valparai 
Taluk , Anaimalai Hill Village (North ), 
(a ) Water falls , (b ) Kaverkal , (c) lyerpadi. 


line. 


5 


13 .81 KM 


B . P .No.72 
dt. 08 -02 - 2007 


Conversion of existing 110KV DC 
line with Wolf conductor into 
110KV DC line on DC towers with 
Panther conductor from Sholayar 
Power House I- Iyerpadi 110KV 
line . 


Erection of line for a passing through 

Valparai Taluk (North and South ), 
( a ) lyerpadi, (b ) Rottikadai, (c ) Valparai, 
(d ) Old Valparai, ( e ) Villoni, (f) Monica , 
(g ) Uralikkal, (h ) Manampalli, 
(i) Anaimalai Reserve Forest. 


6 


18 .063 KM 


B .P .No. 72 
Dt. 08 -02 - 2007 


Conversion of existing 110KV SC 
line with Leopard conductor into 
110 KV DC line on DC towers with 
Panther conductor from 
Sarkarpathy Power House -Aliyar 
Power House. 


Erection of line for a passing through 

Pollachi Taluk , (a ) Sarkarpathy Village , 
(b ) Kaliapuram , (c ) Vettaikaranpudur, 
( d ) Sethumadai, ( e ) Anaimalai Kottur 
Village , ( a ) Navamalai Aliyar Nagar and 
Anaimalai Reserve Forest. 


Mar. 9 , 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Authority 


Details of EHT Line / 

Sub - station . 


Route 
Length . 


Salient Features and the name of 

the revenue villages . 


No. 
(1) 


- 


(2 ) 


( 3) 


(4 ) 


(5 ) 


B . P .No. 72 7 .511 KM 
dt. 08 -02- 2007 


Conversion of existing 110KV SC 
line with Leopard conductor into 
110KV SC line on DC tower with 
Panther conductor from Sholayar 
Power House 2 to Sholayar Power 
House 1 


Erection of line for a passing through 

Valparai Taluk , Anaimalai Hills Village 
( south ) (a ) Urulikkal , (b ) Manampalli, 
( c) Sholiyar and Anaimalai Reserve 
Forest. 


8 


1.7 KM 


Erection of 110KV LILO of Pending BP 
Coimbatore - Thudiyalur 110 KV 
feeder at Somayampalayam 
110 KV SS (Loc 37 to 43 ) 
Reserved Forest Area . 


Erection of line for a passing through 

Kavundampalayam , Nanjundapuram , 
Somayampalayam and Pannimadai. 


9 


7 Kms 


B .P .No . 366 
dt. 25 - 08 - 2010 


Erection of line for a passing through 

Paduvampalli, Pillaiappampalayam , 
Kakapalayam , Kariampalayam . 


Conversion of exisiting 110KV SC 
line on SC tower with panther 
conductor in to 110 KV DC line on 
DC tower with panther conductor 
between tapping location of the 
Annur 110 KV SS and Arasur 
110 KV SS in 110 KV Arasur - 
Annur feeder Location 1 to 22. 


10 


16 Kms 


B .P .No . 328 
dt. 31-07 - 2008 


Conversion of spur line to 
Puliampatty 110 KV SS (Loc 1 to 
58 ) with Leopard conductor into 
110 KV SC line on DC tower with 
panther conductor. 


Erection of line for a passing through 

Shenbagapudur , Vinnapalli, Pungampalli, 
Puliampatty . 


11 


1.935 Kms 


LILO of 110 KV Mettupalayam - B.P .No. 15 
Irumborai line at Bhavani dt. 5 - 2 - 2010 
Barrage II . 


Erection of line for a passing through 

Chikkadasampalayam . 


Any person interested may make representation on the above schemes within 2 months from the date of issue of this 
publication to the undersigned as per Sections 164 and 168 of the Electricity Supply Act, 2003. 


Coimbatore -641 012 , 
14th February 2011. 


Er. K . RANGARAJ, 
Superintending Engineer, 
General Construction Circle. 


20 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3 (b ) 


தமிழ்நாடு மின்சார வாரியம் 


பொதுக் கட்டுமான வட்டம் , கோயம்புத்தூர் 
2003 - ஆம் ஆண்டு மின்சாரம் வழங்குதல் ) சட்டம் பிரிவு 164 & 168 - ன்கீழ் பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிடப்படுகிறது . 

(Lr. No. SE /GCC /CBE /AEE /Moni/F. PRESS / D . 34 /2011) 


கோவை மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கூடுதல் மின் அமைப்பை நிறைவு செய்வதற்காகவும் மின் அழுத்தத்தை சீராக்கவும் , மின் 
இழப்பை குறைப்பதற்காகவும் , கீழ்க்கண்ட கிராமங்களில் புதிதாக துணை மின் நிலையங்களையும் மற்றும் உயர் அழுத்த மின்பாதைகளையும் 
நிறுவுவதற்காக 2010 - 2011 ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மின்சரா வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது . 
வ . உயர் அழுத்த மின்பாதை / 

மின்வாரிய 

முக்கிய அம்சங்கள் மற்றும் 
எண் . துணை மின் நிலைய விவரம் 

ஆணை கி . மீ . 

கிராமங்கள் 
எண் 


தூரம் 


(1 ) 


( 2 ) 


( 3 ) 


0 . 805 கி . மீ . 


உயர் அழுத்த மின்பாதை கலிங்கம் கிராமம் 

வழியாக அமைத்தல் . 


மோயார் - கோபி 110 கே . வி . உயர் B . P .No. 85 
அழுத்த மின் பாதையில் பெரிய dt . 06 - 05 - 2006 
கொடிவேரி - கோபி துணை மின் 
நிலையங்களுக்கு இடையே இருந்து 
நல்லகவுண்டம்பாளையம் 110/ 11 கே . வி . 
துணை மின் நிலையத்திற்கு 
110 கே . வி . உள்வெளி உயர் அழுத்த 
மின் பாதை அமைத்தல் . 


உயர் அழுத்த மின்பாதை கோயம்புத்தூர் 

மாநகராட்சி வழியாக அமைத்தல் . 


ஒத்தக்கால் மண்ட பம் - உக்கடம் B . P . No. 20 2. 435 கி . மீ . 
110 கே . வி . உயர் அழுத்த மின் dt . 08 - 2 - 2010 OH , 1 . 200 
பாதையில் மின் கோபுரம் எம் 27 

கி . மீ . UG 
மற்றும் எம் 28 - க்கு இடையே இருந்து 

மொத்தம் 
ரேஸ்கோர்ஸ் 110/11 கேவி துணை 

3 .635 கி . மீ . 
மின் நிலையத்திற்கு உயர் அழுத்த 
மின் பாதை அமைத்தல் . 
பேரேஜ் IV - சங்ககிரி 110 கே .வி . உயர் B . P . No . 132 0 . 480 கி . மீ . 
அழுத்த மின் பாதையில் இருந்து dt . 17 - 07 - 2006 
ஊராட்சி கோட்டை 110/ 22 கே . வி . 
துணை மின் நிலையத்திற்கு 
உள்வெளி 110 கேவி உயர் அழுத்த 
மின் பாதை அமைத்தல் . 


உயர் அழுத்த மின்பாதை ஊராட்சி கோட்டை 

கிராமம் வழியாக அமைத்தல் . 


மின் - 


12 . 38 கி . மீ . 


110 தேதிலிருந்து 


ஆழியார் துணை மின் B . P . No. 72 
நிலையத்திலிருந்து ஐயர்பாடி வரை dt . 08- 02 - 2007 
110 கே . வி . இருவழி உயர் அழுத்த 
மின் பாதையில் ஏற்கெனவே உள்ள 
வோஃல்ப் மின் கடத்திக்கு பதிலாக 
பேந்தர் மின் கடத்தியாக 
மாற்றியமைத்தல் . 


உயர் அழுத்த மின்பாதை ஆனைமலை 

பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி , வால்பாறை 
தாலுக்கா , ஆனைமலை மலை கிராமம் , 
( வடக்கு ) ( அ ) நீர்வீழ்ச்சி , ( ஆ ) காவர்கல் , 
(இ ) ஐயர்பாடி கிராமம் வழியாக அமைத்தல் . 


13 .81 கி .மீ . 


சோலையார் துணை மின் நிலையம் B . P . No . 72 
1 - ல் இருந்து ஐயர்பாடி வரை 110 dt . 08 - 02 - 2007 
கே . வி . இருவழி உயர் அழுத்த மின் 
பாதையில் ஏற்கெனவே உள்ள 
வோஃல்ப் மின் கடத்திக்கு பதிலாக 
பேந்தர் மின் கடத்தியாக 
மாற்றியமைத்தல் . 


உயர் அழுத்த மின்பாதை வால்பாறை 

தாலுக்கா , ஆனைமலை மலை கிராமம் , 
( வடக்கு மற்றும் தெற்கு ) ( அ ) ஐயர்பாடி , 
( ஆ ) ரொட்டிக்கடை , ( இ ) வால்பாறை 
( ஈ ) பழைய வால்பாறை ( உ ) வில்லோனி 
( ஊ ) மோனிகா , ( எ ) உரளிக்கல் , 
( ஏ ) மானாம்பள்ளி , ( ஐ ) ஆனை மலை 
பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி வழியாக 

அமைத்தல் . 
உயர் அழுத்த மின்பாதை பொள்ளாச்சி 

தாலுக்கா (1) சர்க்கார் பதி கிராமம் , 
( 2 ) காளியாபுரம் , (3 ) வேட்டைக்காரன் 
புதூர் , சேத்துமடை , ஆனைமலை , கோட்டூர் 
கிராமம் (1) நவமலை ஆழியார் நகர் 
மற்றும் ஆனைமலை பாதுகாக்கப்பட்ட 
வனப்பகுதி வழியாக அமைத்தல் . 


6 


18 . 063 கி . மீ . 


சர்கார்பதி 

துணைமின் B . P . No . 72 
நிலையத்திலிருந்து ஆழியார் துணை 
மின் நிலையம் வரை 110 கேவி ஒரு 
வழி உயர் அழுத்த லெப்பேர்டு மின் 
கடத்திக்கு பதிலாக 110 கேவி 
இருவழி மின்பாதை பேந்தர் மின் 
கடத்தியாக மாற்றியமைத்தல் . 


Mar . 9 , 2011 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


21 


தூரம் கி . மீ . 


வ . உயர் அழுத்த மின்பாதை 
எண் . துணை மின் நிலைய விவரம் 


மின்வாரிய 
ஆணை 
எண் 


முக்கிய அம்சங்கள் மற்றும் 

கிராமங்கள் 


( 3 ) 


7 


7 .511 கி .மீ . 


சோலையார் துணை மின் நிலையம் 2 dt . 08 - 02 - 2007 
முதல் சோலையார் துணை மின் B .P . No . 72 
நிலையம் 1 வரை 110 கேவி ஒரு dt . 08 - 02 - 2007 
வழி உயர் அழுத்த மின் பாதை 
லெப்போடு மின் கடத்திக்கு பதிலாக 
பேந்தர் மின் கடத்தியாக 
மாற்றியமைத்தல் 


உயர் அழுத்த மின்பாதை வால்பாறை 

தாலுக்கா , ஆனைமலை மலை கிராமம் 
( தெற்கு ), (1 ) மானாம்பள்ளி , (2 ) உரளிக்கல் , 
( 3 ) சோலையாறு மற்றும் ஆனைமலை 
பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி வழியாக 
அமைத்தல் . 


1 . 7 கி . மீ . 


கோயம்புத்தூர் - துடியலூர் 110 கேவி 
உயர் அழுத்த மின் பாதையில் Pending BP 
உள்வெளி உயர் அழுத்த மின் பாதை 
மின் கோபுர எண் 37 முதல் 43 
வரை சோமையம்பாளையம் 110 கேவி 
துணைமின் நிலையம் வரை 
அமைத்தல் . 


உயர் அழுத்த மின்பாதை கவுண்டன்பாளையம் , 
நஞ்சுண்டாபுரம் , சோமையம்பாளையம் , 
பன்னிமடை கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் . 


7 கி . மீ . 


உயர் அழுத்த மின்பாதை பதுவம்பள்ளி 

பிள்ளையப்பம்பாளையம் , காக்காபாளையம் 
கரியாம்பாளையம் கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் . 


அரசூர் 110 கே . வி . துணை மின் 
நிலையத்திலிருந்து அன்னூர் B . P .No . 366 
110 கே . வி . துணை மின் நிலையம் dt . 25 - 08 - 2010 
வரை , அரசூர் - அன்னூர் 110 கே . வி . 
உயர் அழுத்த மின் பாதையில் 
ஏற்கெனவே உள்ள 110 கே . வி . ஒரு 
வழி உயர் அழுத்த மின் பாதை 
பேந்தர் மின் கடத்திக்கு பதிலாக இரு 
வழி உயர் அழுத்த மின்பாதை பேந்தர் 
மின் கடத்தியாக மாற்றியமைத்தல் 
(மின்கோபுர எண் 1 முதல் 22 வரை ) 


16 கி . மீ . 


உயர் அழுத்த மின்பாதை செண்பகப்புதூர் , 
விண்ணப்பள்ளி , புங்கம்பள்ளி , புளியம்பட்டி 
கிராமங்கள் வழியாக அமைத்தல் . 


புளியம்பட்டி - செண்பகப்புதூர் உயர் 
அழுத்த மின் பாதை (இடம் 1 முதல் B . P . No . 328 
58 வரை) லெப்பாடு மின் கடத்திக்கு dt . 31 - 07 - 2008 
பதிலாக 110 கி . வோ . ஒரு வழி 
மின்பாதை பேந்தர் மின் கடத்தியாக 
மாற்றி அமைத்தல் . 


1 . 935 கி . மீ . 


உயர் அழுத்த மின்பாதை சிக்கதாசம்பாளையம் 

கிராமம் வழியாக அமைத்தல் . 


மேட்டுப்பாளையம் - இரும்பறை 
110 கே . வி . உயர் அழுத்த B . P . No . 15 
மின்பாதையில் பவானி பேரேஜ் dt . 5 - 02 - 2010 
2 - க்கு உள்வெளி உயர் அழுத்த மின் 
பாதை அமைத்தல் . 


மேற்கூறப்பட்ட திட்டங்கள் பற்றி ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் விருப்பம் உள்ளவர்கள் இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து 
இரண்டு மாதத்திற்குள் அடியில் கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 - ஆம் ஆண்டுடைய மின்சாரம் வழங்குதல் 
சட்டபிரிவு 164 மற்றும் 168 - ன்படி வேண்டப்படுகிறது . 


கோயம்புத்தூர் - 641 012 , 
2011 பிப்ரவரி 14 . 


Er. K . RANGARAJ, 
மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொதுக்கட்டுமான வட்டம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


